




































































26 


தார்‌ அவர்‌. டாப்ரிவேயும்‌ தன்‌ மனைவியிடம்‌ விடை. 
பெற்றுப்‌ பெற்றோர்களை வணங்கி, வாணிகத்தில்‌ 
பெருஞ்‌ செல்வம்‌ திரட்டி வரவேண்டும்‌ என்ற உறுதி 
யுடன்‌ பயணத்தைத்‌ தொடங்கினான்‌. 


டாப்ரிவே ஒரு துறைமுகத்தில்‌ இறங்கியதும்‌. . 
அங்கே கண்ட காட்சி அவன்‌ இளகிய மனத்தை 
உலுக்கியது. ஏழைகள்‌ பலரை வீரர்கள்‌ சிலர்‌ பிடித்து 
இழுத்துக்கொண்டு சென்றனர்‌. அவர்கள்‌ மனைவி 
மார்களும்‌, குழந்தைகளும்‌ அழுதுகொண்டே அவ்‌ 
வேழைகளைப்‌ பின்பற்றிச்‌ சென்றனர்‌, டாப்ரிவே “அவ்‌: 
வேழைகளை ஏன்‌ இழுத்துச்‌ செல்கிறீர்கள்‌! என்று வீரா்‌ 
களைக்‌ கேட்டான்‌. “இவர்கள்‌ வரி கொடாததால்‌ இவா. 
களைச்‌ சிறையில்‌ அடைக்கக்‌ கொண்டு செல்கிறோம்‌ 
என்றார்கள்‌ வீரர்கள்‌. அது கேட்டு மனமிரங்கிய. 
டாப்ரிவே கப்பலிலுள்ள சரக்குகளை உடனே விற்று. 
அவர்கள்‌ கட்டவேண்டிய வரியைக்‌ கொடுத்து அவா 
களை விடுவிக்க எண்ணினான்‌. அப்பொழுது அவன்‌ 
தந்தையின்‌ சிற்றம்கொண்ட முகம்‌ அவன்‌ முண்‌ 
தோன்றியது. அவன்‌ மனத்தில்‌ இரக்கத்திற்கும்‌. 
தந்தையின்‌ சீற்றத்திற்கும்‌ போராட்டம்‌ மூண்டது... 
முடிவில்‌ இரக்கமே வெற்றி பெற்றது. கப்பலிலுள்ள 
பொருள்க&£ விரைவில்‌ விற்றுப்‌ பணமாக்கி ஏழை 
களின்‌ வரிகளைக்‌ கொடுத்து அவர்களை விடுவித்தான்‌, 
முன்போலவே வெறுங்கையனாய்‌ வீடு திரும்பினான்‌. 

இரண்டாவது தடவையும்‌ பொருளை வீளுக்கி. 
வந்த மகனைக்‌ கண்ட தந்தையின்‌ சீற்றம்‌ கரைபுரண 
டது. அவளையும்‌ அவன்‌ மனைவியையும்‌ வீட்டை 
விட்டே துரத்தி விட்டார்‌ அவர்‌. நாட்கள்‌ பல சென்ற. 
பின்‌ அவர்‌ சினம்‌ தணிந்து தம்‌ மகனை அழைத்து, 
மூன்றாம்‌ முறையாக வாணிகத்திற்கு அனுப்பினா. 
“மகனே, இதுவே கடைசிமுறை, உன்‌ கப்பலில்‌ உன்‌ 
மனைவியின்‌ உருவச்சிலை ஒன்று அமைத்துள்ளேன்‌. 
முன்போலவே முட்டாள்‌ தனமாகப்‌ பொருளைப்‌ 


பாழாக்கினால்‌ உன்‌ மனைவி - உணவின்றி இறந்துவீடூ 





































































































்‌ 
ச்‌ 


























78. 


“மரி உடனே வீட்டை விட்டுப்‌ போய்விட வேண்டும்‌ 
- என்று பெருங்‌ கூச்சலிட்டாள்‌, அச்சமயம்‌ இரவும்‌ 
வந்தது. உடனே மேரியும்‌ தனது பொருள்களை 
மூட்டை கட்டிக்கொண்டு வயது சென்ற பெரியவர்‌ 
களிடம்‌ விடைபெற்றுக்‌ கடவுளை நம்பி அந்த இரவில்‌ 
_ தனது தந்தையின்‌ கல்லறையை நோக்கி விரைந்தாள்‌. 


ப ௫. 


அங்கு இரவைக்‌ கழிக்க நினைத்தாள்‌. அவள்‌ துயரம்‌ 
- உச்சநிலை அடைந்தது. 

தந்தையின்‌ கல்லறையை அடைந்த டமேமரி 
தனக்கு நல்லதொரு வழியைக்‌ காட்டும்படி கடவுளை 
நோக்கி மனமுருக வேண்டினாள்‌. அச்சமயம்‌ *மேரி! 
மேரி!” என்று அழைக்கும்‌ குரல்‌ கேட்டுத்‌ திரும்பினாள்‌. 
தன்‌ பக்கத்தில்‌ அமீலியா இருப்பதை அறிந்த மேரி 
மாபெரும்‌ வியப்பெய்தினாள்‌. அமீலியாவும்‌, மேரியை 
அன்புடன்‌ தழுவிக்கொண்டாள்‌. உடனே அமீலியா, 
மேரி குற்றமற்றவள்‌ என்பது வெளியாகிவிட்டது 
என்றும்‌. அது தெரிந்ததிலிருந்து. அமீலியாவின்‌ 
பெற்றோர்‌, மேரியையும்‌ அவள்‌ தந்தையையும்‌ தேடி 
வருகிறார்களென்றும்‌, அவளைக்‌ கண்டால்‌ அவர்கள்‌ 
மகிழ்ச்சி அடைவரென்றும்‌ கூறினாள்‌, மேலும்‌ அவள்‌. 
தன்‌ பெற்றோர்களுடன்‌ அக்கிராமத்திற்கு வந்திருப்‌ 
பதையும்‌. வந்த இடத்தில்‌, மேரியின்‌ தந்தையின்‌ கல்‌ 
லறை மேல்‌ . காணப்பட்ட பூக்கூடையால்‌, மேரி 
அவ்விடம்‌ இருப்பதை அறிந்ததையும்‌ சொன்னாள்‌. 

பின்பு அமீலியா வைர மோதிரம்‌ அகப்பட்ட 
கதையைக்‌ கூறினாள்‌. பிரபுவின்‌ மாளிகைத்‌ தோட்டத்‌ 
தில்‌ நீண்ட காலமாக ஒரு பியர்‌ மரம்‌ இருந்தது. அது 
ஒருநாள்‌ புயலால்‌ தாக்குண்டு அசைய 'ஆபம்பித்தது. 
அதைக்‌ கண்ட பிரபுவும்‌ அதை வெட்டி விட உத்திர 
விட்டார்‌. அம்மரம்‌ வெட்டப்பட்டுச்‌ சமய்ந்தது. அம்‌. 
மரத்தில்‌ அலப்பும்‌ பறவைகள்‌ ஓரு கூடு கட்டியிருந 
தன. அக்கூட்டைக்‌ கைப்பற்றப்‌ பிரபுவின்‌ இரு 
குழந்தைகளும்‌ விரைந்தனர்‌. அக்கூட்டில்‌ பள பள 
வென்று மின்னும்‌ பொருள்‌ ஓன்று இருந்தது; அவர்‌ 


- கள்‌ அதை எடுத்து வந்து தங்கள்‌ தாயிடம்‌ கொடுத 





